பகவசகச UT 


BAGAVATH PATHAI 
தமிழ்‌ மாத இதழ்‌ 


மலர்‌ 8 | இதழ்‌ 2 | ஆகஸ்ட்‌ 10, 2021 | வருடச்சந்தா ரூ 100/- Volume : 8 | Issue 2 | August 10", 2021 | Annual Subscription Rs. 100/- 


உணர்‌ மனம்‌ 


உணர்‌ மனம்‌ என்றால்‌ என்ன? 
இறைவனிடம்‌ பொறுப்புகளை ஒப்படைப்பது எப்படி? 


பகவத்‌ பை, ஷம்‌ 


இறைவனும்‌ நமது முழு மனதும்‌ (1௦1௮ i) ஒன்றா வேறுவேறா? 


கடமையை செய்‌, பலனை எதிர்பாராதே. 


- பகவத்‌ கீதை. 


இதை எப்படி செயல்படுத்துவது? விடையும்‌ விளக்கமும்‌ 3ஆம்‌ பக்கம்‌... 


ஞானியர்‌ அனைவருக்கும்‌ இந்த சக 
பயணியின்‌ வணக்கம்‌. 

தற்போது ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்களின்‌ 
நேரடியான முகாம்‌ நடத்த முடியாத இந்த 
சூழ்நிலையிலும்‌ 20014 ௱meeting வாயிலாக நாம்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ சத்சங்கம்‌ நடத்திவருகிறோம்‌. 

நமது ஞானப்‌ புரிதல்‌, பலவகையான மன 
நோய்களுக்கும்‌ தீர்வாக அமைவதால்‌, சென்ற 
ஜூலை மாதத்தில்‌ 24, 25 ஆம்‌ தேதிகளில்‌ 200௱ 
meeting மூலமாக இரண்டு நாள்‌ மன நல 
வாழ்வியல்‌ முகாம்‌ நடைபெற்றது. இதில்‌ பலர்‌ 


உள்ளே 


கூடுதல்‌ தகவல்களைப்‌ பெற விரும்புகிறீர்களா? (அ) 
பாதையை நண்பர்களுக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா? 


கலந்துகொண்டு பயனடைந்தனர்‌. 


மேலும்‌ ஆகஸ்ட்‌ மாதம்‌ 27ஆம்‌ தேதி முதல்‌ 29 ஆம்‌ 
தேதி வரை மூன்று நாட்கள்‌ ஞான முகாம்‌ நடைபெற உள்ளது. 

முதல்‌ ஞான முகாமை 20014 Meeting வாயிலாக 
ஆரம்பித்தபோது இது நேரடி ஞான முகாம்‌ அளவுக்கு 
பயனுள்ளதாக இருக்காது என்று எண்ணினோம்‌. ஆனால்‌ 
2௦௦m meeting வழியாக நடத்திய ஞான முகாம்‌, நாம்‌ 
எதிர்பார்த்ததைவிட மிகவும்‌ பயனுள்ளதாக இருந்தது. கலந்து 
கொண்ட அனைவரும்‌ 100% பயனடைந்தனர்‌. அதன்‌ 
காரணமாகவே அடுத்ததாக ஐந்தாவது ஞான முகாம்‌ நடைபெற 
ஏற்பாடூ செய்துள்ளோம்‌. 

இதில்‌ ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்களுடன்‌ நமது ஸ்ரீ பகவத்‌ 
மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்‌ &பே. பா. உமர்‌ பாருக்‌ அவர்களும்‌ 
ஒரு உரை நிகழ்த்த உள்ளார்‌. அனைவரும்‌ கலந்துகொண்டு 
பயனடைய வேண்டுகிறோம்‌. இத்தகவலை ஆர்வமுள்ள புதிய 
அன்பர்களுக்கும்‌ தெரிவிக்க வேண்டுகிறோம்‌. 

ஞானமுகாம்‌ பற்றிய விவரம்‌ இவ்விதழில்‌ 
கொடுக்கப்பட்டூள்ளது. 

மேலும்‌ நமது ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்களின்‌ பிறந்த 
தினமான 12-09-2021 அன்று நாம்‌ அனைவரும்‌ ஞானியர்‌ 
தினமாகக்‌ கொண்டாட இருக்கிறோம்‌. இத்தினத்தில்‌ ஸ்ரீ பகவத்‌ 
ஐயா அவர்களின்‌ புதிய உலகம்‌ படைப்போம்‌ எனும்‌ சமுதாய 
நல்‌ மாற்றத்தை ஏற்படூத்தும்‌ நூலினை ஒவ்வொருவரும்‌ 
சமுதாய அக்கறை கொண்ட நல்ல நண்பர்கள்‌, 
சிந்தனையாளர்கள்‌, உறவினர்கள்‌, என அனைவருக்கும்‌ 
வழங்கி இப்புத்தகத்தின்‌ கருத்து சாரத்தை அவர்களுக்கும்‌ 
தெரிவிக்க வேண்டுகிறோம்‌. 

இதனை ஸ்ரீ பகவத்‌ மிஷன்‌ குடூம்ப உறுப்பினர்களாகிய 
நாம்‌ அனைவரும்‌ தாமே முன்வந்து தமது கடமையாகச்‌ செய்ய 
வேண்டுமென்று அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 

இது பற்றிய முழுவிவரமும்‌ இவ்விதழில்‌ 
கொடுக்கப்பட்டூள்ளது. 

நாம்‌ அனைவரும்‌ ஒருமித்த செயலாக ஸ்ரீபகவத்‌ 
ஐயாவின்‌ பிறந்த நாளான ஞானியர்‌ தினத்தில்‌ புதிய உலகம்‌ 
படைப்போம்‌! சமுதாயத்தின்‌ நல்ல மாற்றத்திற்கு நாம்‌ ஒரு 
விதையாக இருப்போம்‌. 

வாருங்கள்‌ ஒன்றிணைவோம்‌! வளமான சமுதாயத்தை 
உருவாக்குவோம்‌!! 


நீங்கள்‌ குடியிருக்கும்‌ தெருவுக்குப்‌ பக்கத்துத்‌ 
தெருவில்‌ இருக்கும்‌ கடையில்‌எப்போதாவது ஏதாவது 
பொருட்களை நீங்கள்‌ வாங்குவதுண்டு. 


அன்றைக்கு நீங்கள்‌ அந்தக்‌ கடைக்குச்‌ 
செல்ல வேண்டியது இருந்தது. அந்தக்‌ கடையில்‌ 
வழக்கமாகக்‌ கடைக்காரர்தான்‌ இருப்பார்‌. நீங்கள்‌ 
போகும்போது கடையில்‌ அவர்‌ இல்லை. அவருக்குப்‌ 
பதிலாக அவருடைய மகன்‌ கடையைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 

நீங்கள்‌ வாங்க வேண்டிய பொருளை 
அவனிடம்‌ கேட்கவும்‌ அவன்‌, ”இந்தப்‌ பொருள்‌ 
அதிகமாக விற்பனை ஆகாது. ஆகவே அதை 
நாங்கள்‌ பெரும்பாலும்‌ விற்பது கிடையாது. ஆனால்‌ 
நீங்கள்‌ ஆர்டர்‌ கொடுத்து விட்டுப்‌ போனால்‌ 
நாளைக்கு இதே நேரத்தில்‌ உங்களுக்கு டெலிவரி 
கொடுத்துவிடுவோம்‌,” என்று கூறினான்‌. 

நீங்களும்‌ அந்தப்‌ பொருளுக்கான 
முழுப்பணத்தையும்‌ செலுத்தி ஆர்டர்‌ 
கொடுத்துவிட்டுத்‌ திரும்புகிறீர்கள்‌. 

மறுநாள்‌ அதே நேரத்தில்‌ மீண்டும்‌ அந்தக்‌ 
கடைக்குப்‌ போகிறீர்கள்‌. 

நீங்கள்‌ போகும்போது கடைக்காரர்‌ மற்றும்‌ 
அவரது மகன்‌ ஆகிய இருவருமே கடையில்‌ 
இருக்கிறார்கள்‌. 

ஆர்டர்‌ கொடுத்த பொருளை நீங்கள்‌ 
கேட்கவும்‌, அவர்கள்‌ இருவரும்‌ தாங்கள்‌ அப்படி ஒரு 
ஆர்டரை வாங்கவில்லை என்று கூறி விடுகிறார்கள்‌. 

உங்களுக்கும்‌ குழப்பம்‌; அவர்களுக்கும்‌ 
குழப்பம்‌. 

ஆனால்‌ சீக்கிரமே அந்தக்‌ குழப்பம்‌ தீர்ந்து 
விடுகிறது. 

அந்தக்‌ கடைக்காரருக்கு இரண்டு 
பையன்கள்‌. இருவரும்‌ இரட்டைக்‌ குழந்தைகள்‌. 
ஒன்று போலவே இருப்பார்கள்‌. 

முதல்‌ நாள்‌ நீங்கள்‌ அண்ணனிடம்‌ ஆர்டர்‌ 
கொடூத்துள்ளீர்கள்‌. மறுநாள்‌ போகும்போது 
அண்ணனுக்குப்‌ பதிலாக தம்பி இருந்திருக்கிறான்‌. 


நாம்‌ எப்போதும்‌ உணர்ந்து கொண்டுருக்கும்‌ 
உணர்‌ மனதையுங்கூட இவ்வாறுதான்‌ அறிகின்றோம்‌. 

உணர்‌ மனம்‌ என்பது ஒவ்வொரு கணந்தோறும்‌ 
புதிது புதிதாகவே அமைந்துள்ளது. ஆனால்‌ ஒரே 
உணர்‌ மனம்‌ செயல்படூவதாக நாம்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. 

புதீது புதிதாக அது வந்தாலுங்கூட அவை ஒன்று 
போலவே தோற்றமளிப்பதால்‌, 

ஓர்‌ உணர்‌ மனமே தொடர்ந்து நீடிப்பது போல்‌ 
நாம்‌ உணர்கின்றோம்‌. 

இந்த உணர்‌ மனம்‌ என்பது என்ன? 

எந்த உணர்வுகளை எல்லாம்‌ இந்தக்‌ கணத்தில்‌ 
உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாம்‌ 
உணர்‌ மனமே. 

இந்தக்‌ கணத்தில்‌ அப்படி எவற்றை எல்லாம்‌ 
உணர்ந்தறிகிறோம்‌? 

நமது உடலின்‌ மூலம்‌ பலவற்றை அறிகிறோம்‌. 
அதுபோல்‌ நம்‌ மனதின்‌ மூலமும்‌ பலவற்றை 
அறிகிறோம்‌. - உணர்கிறோம்‌. 

இவை அனைத்தும்‌ உணர்‌ மனமே. இவை 
மட்டுந்தானா? 

நான்‌ இருக்கிறேன்‌” என்று நம்மை 
உணர்கிறோம்‌. பலவிதமான அனுபவங்களும்‌ நமக்கு 
ஏற்படுவதாக நாம்‌ உணர்கிறோம்‌. 

இந்த “நான்‌” என்பதும்‌ உணர்‌ மனமே. 

பிறந்தது முதல்‌ இன்று வரை நீரந்தரமாக 
இருப்பதாக நம்மை நாம்‌ எண்ணி வருகிறோம்‌. 

அப்படிதான்‌ நமக்குத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ 
அப்படி நீரந்தரமான எவரும்‌ இங்கு கிடையாது. 

நமது மனதில்‌ பதிந்து கீடக்கும்‌ நம்மைப்‌ பற்றிய 
நினைவுக்‌ குறிப்புகளின்‌ அடிப்படையில்‌ நம்மை ஒரு 
நீரந்தர நபராக சித்தரித்துக்‌ கொள்கிறோம்‌. 

உண்மையில்‌ நான்‌ எனும்‌ அம்சம்‌ - உணர்‌ 
மனதீன்‌ அம்சம்‌, கணத்தீற்குக்‌ கணம்‌ புதிதானது. 

நமது மன இயக்கத்தை நமது சாஸ்தீரங்கள்‌ 


August 2021 பகவத்‌ எச, ஆகஸ்ட்‌ 2021 இ 


அந்தக்கரணம்‌ எனப்‌ பெயரிட்டு அழைக்கின்றன. தடுமாற்றம்‌ இருக்கும்‌. 


இந்த அந்தக்கரணமானது, மனம்‌, புத்தி, ஆனால்‌ முழு மனம்‌ செயல்படும்போது 
சித்தம்‌, அகங்காரம்‌ என நான்கு விதமாகச்‌ அத்தகைய தடுமாற்றம்‌ எதுவும்‌ இல்லாமல்‌ நம்மை 
செயல்படுகின்றது. எழுந்து நீற்க வைக்கும்‌ செயல்‌ மட்டுமே ஏற்படும்‌. 

இதனுடைய முதல்‌ வகைச்‌ செயல்பாட்டையே அந்தச்‌ செயல்‌ முடிந்ததும்‌, முழு மனம்‌ 
“மனம்‌” என்ற பெயரில்‌ விவரிக்கின்றனர்‌. விடைபெற்றுச்‌ சென்றுவிடும்‌. 

மனம்‌ என்ற இந்தப்‌ பகுதீயையே நாம்‌ உணர்‌ அதன்பிற்கு உணர்‌ மனம்‌ மீண்டும்‌ செயலுக்கு 
மனம்‌ என்று குறிப்பிடுகிறோம்‌. வந்து என்னென்ன செய்ய வேண்டும்‌, என்னென்ன 

நாம்‌ எபாதுவாக அந்தக்கரணம்‌ செய்யக்‌ கூடாது என அலட்டிக்‌ கொள்ள ஆரம்பிக்கும்‌. 
முழுவதையுமே மனம்‌ எனும்‌ பெயரிட்டு அழைக்கும்‌ முழு மனதினுள்‌ உணர்‌ மனம்‌ அடங்கி விடும்‌. 
வழக்கமும்‌ உண்டு. ஆனால்‌ உணர்‌ மனதினுள்‌ முழு மனம்‌ அடங்காது. 

ஆகவே நாம்‌ மனம்‌ என்று குறிப்பிடும்போது நமது செயல்கள்‌ அனைத்தையும்‌ 


அது மொத்த மனதைக்‌ குறிப்பிடுகிறதா அல்லது நீறைவேற்றும்‌ பொறுப்பு முழு மனதிடம்‌ மட்டுமே 
முதலாவது பகுதியான உணர்‌ மனதைக்‌ உள்ளது. அது இந்த உணர்‌ மனதீடம்‌ கிடையாது. 


குறிப்பிடூகிறதா தேவையான செய்திகளை சேகரித்துக்‌ 
- என்ற தடூமாற்றம்‌ நமக்கு ஏற்பட்டு கொடுக்கும்‌ ஏஜென்ட்‌ மட்டுமே இந்த உணர்‌ மனம்‌. 
விடுகின்றது. உணர்‌ மனதின்‌ எல்லைக்குள்‌ முழு மனம்‌ 
ஆகவே அந்தக்கரணம்‌ முழுவதையும்‌ எட்டாத காரணத்தீனால்‌ பல சந்தர்ப்பங்களில்‌, 
குறிக்கும்‌ வகையில்‌ அதனை முழு மனம்‌ அல்லது இந்த முழு மனதின்‌ பொறுப்புகளையும்‌ கூட 
Total Mind என்று குறிப்பிடலாம்‌. உணர்‌ மனதானது சுமந்து கொண்டூ திண்டாடி 
அந்தக்கரணத்தில்‌ முதலாவது பகுதியாக விடுகிறது. 
ன்‌ உணர்‌ மனம்‌ என்று குறிப்பிட்டுக்‌ முழு மனதானது பொறுப்புடன்‌ செயல்படூமே 
கொள்ளலாம்‌. யொழிய, எந்தப்‌ பொறுப்புகளையும்‌ சுமந்துகொண்டு 
முழு மனம்‌ என்பது 100% சக்தி உடையது. திண்டாடூவதில்லை. 
அது செயல்‌ திறம்‌ மிகுந்தது. அங்கு செயல்‌ மட்டுமே உண்டு. 
_ அதனுடைய ஒரு சிறிய பகுதி மட்டுமே இந்த பொறுப்பைச்‌ சுமக்கும்‌ கடமை எதுவும்‌ முழு 
உணா மனமாகும்‌. மனதுக்குக்‌ கிடையாது. 
முழு மனதை ஒப்பிடும்போது உணர்‌ மனதின்‌ உணர்‌ மனதின்‌ பணி என்ன? 


சக்தியானது வெறும்‌ 25 % மட்டுமே யாகும்‌. 

முழு மனம்‌ என்பது நிகழ்காலத்தில்‌ 
செயல்படூவது. அது எதீர்காலம்‌ பற்றிய தேவையற்ற i த 8 
கற்பனைகளை ஏற்படுத்திக்‌ கொள்வதில்லை. அஞ்ஞானம்‌ என்னும்‌ அறியாமையில்‌ 
இருப்பதுதான்‌ உணர்‌ மனதீனுடைய பிரச்சினை. 


உணர்‌ மனதீன்‌ கடமை என்ன? 


உணர்‌ மனதில்‌ பிரச்சினை என்ன? 


ஆனால்‌ உணர்‌ மனம்‌ அப்படியன்று. அது 


பலவற்றைக்‌ கற்பனை செய்து காட்டும்‌. சாதக - ஞானமடைந்து விடூதலையுடன்‌ செயல்பட 
பாதகமான அம்சங்களையயல்லாம்‌ எடுத்துக்‌ கூறும்‌ வேண்டூவதுதான்‌ அதனுடைய கடமை. 
ஆலோசகராகச்‌ செயல்படுவதே அதனுடைய முழு மனது 100% சக்தியுடனும்‌, உணர்‌ 
பணியாகும்‌. மனமானது 25% சக்தியுடனும்‌ செயல்படூவதாகப்‌ 
நாம்‌ இருட்டுக்குள்‌ ஒரு கரடூமுரடான பார்த்தோம்‌. 
பகுதியில்‌ நடந்து செல்வதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. இப்போது இந்த உணர்‌ மனதை மட்டும்‌ 
இந்நிலையில்‌ நமது உணர்‌ மனமானது நாம்‌ பார்ப்போம்‌. 
இடறி விழுந்து விடூவதற்கான இந்த உணர்‌ மனமானது இரண்டு விதமான 
ஆபத்துகளையெல்லாம்‌ எடுத்துக்‌ கூறி நம்மை செயல்பாடுகளைக்‌ கொண்டுள்ளது. 
பயமுறுத்துகின்றது. செய்திகளைச்‌ சேகரித்து, அதனைத்‌ தரம்‌ 
அந்நிலையில்‌ நாம்‌ இடறி விழுந்து பிரித்துக்‌ கொடுக்கும்‌ messanger - தகவல்‌ 
விட்டதாகவே வைத்துக்‌ கொள்வோம்‌. அளிப்பவராக மட்டுமே இது செயல்படுகிறது. 
இப்போது நமது முழு மனம்‌ செயலுக்கு வந்து ஆகவே, 
நாம்‌ எழுந்து கொள்கிறோம்‌. 1 உணர்ந்து அறியும்‌ தன்மை 


உணர்‌ மனம்‌ செயல்படும்‌ போது ”இப்படி 
ஆகிவிடுமோ - அப்படி ஆகிவிடுமோ” என்ற 


August 2021 பகவ பசை ஆகஸ்ட்‌ 2021 க 


2. புரிந்து கொள்ளும்‌ தன்மை 


- என இரண்டூ பகுதியாக இருந்து உணர்‌ உணர்‌ மனதின்‌ உணர்வுப்‌ பகுதியின்‌ 


மனம்‌ செயல்படூகிறது. சுதந்திரமான செயல்பாடே விடுதலையுற்ற உணர்‌ 
முதற்பகுதி உணர்வு பூர்வமானது. மனதின்‌ செயல்பாடு ஆகும்‌. 
இரண்டாம்‌ பகுதி அறிவுப்பூர்வமானது. உணர்‌ மனதின்‌ அறிவுப்‌ பகுதி 


இவை இரண்டும்‌ சேர்ந்து செயல்படுவதுதான்‌ பொறுப்பற்றிருப்பது கடம்‌ அத 
உணர்‌ மனமாகும்‌. ஆன்மிக மற்றும்‌ மத ரீதியான 
அணுகுமுறைகளில்‌ இறைவனை வழிபடூவதும்‌, 
அவனைச்‌ சரணடைவதுமே பெரும்பாலும்‌ 
வலியுறுத்தப்படூகிறது. 

நமது பொறுப்புகள்‌ அனைத்தையும்‌ 
இறைவனது காலடியில்‌ சமர்ப்பித்து விட்டூ 
இறைவனைச்‌ சரணடைந்து நமது உலகியல்‌ 

ரோடு எப்படி அமைந்துள்ளது, வாகனங்கள்‌ வாழ்க்கையை மேற்கொள்ளுமாறு 
என்னென்ன வருகின்றன என்பன போன்ற 


இந்த உணர்‌ மனதின்‌ உணர்வுப்‌ பகுதி 75% 
சக்தியுடனும்‌, அறிவுப்‌ பகுதி 25% சக்தியுடனும்‌ 
செயல்படும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது. 

நாம்‌ ரோட்டில்‌ நடந்து செல்வதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. 


விபரங்களை நாம்‌ நமது பார்வையின்‌ மூலமாகவும்‌, - வலியுறுத்தப்‌ படுகிறது. த்ர 
சப்தங்களின்‌ மூலமாகவும்‌ உணர்ந்து இது மத ரீதியான நம்பிக்கை போன்று 
அறிகின்றோம்‌. மேம்போக்காகத்‌ தோன்றினாலும்‌ இது அறிவியல்‌ 
இப்படி உணர்ந்து அறிவதுதான்‌ உணர்‌ ரீதியான விடம்‌ AL கா 
மனதீன்‌ பிரதானமான பகுதி. இறைவனிடம்‌ பொறுப்புகளை ஒப்படைப்பதும்‌ 
ம்‌ க : ட்‌ ஒன்றுதான்‌, 
அப்படி உணர்ந்து கொண்டவற்றை, ்‌ 35 
ட்‌ மனதிடம்‌ பொறுப்புகளை ஒப்படைப்பதும்‌ 
இது ரோடு, இது வாகனம்‌ என க தீ அப்பு © ௮ 


அறிவுப்பூர்வமாகப்‌ புரிந்து கொள்கிறோம்‌. i 
இறைவனை நம்புவதும்‌ ஒன்றுதான்‌; நமது 


இப்படிப்‌ புரிந்து கொள்வது, உணர்‌ மனதீன்‌ முழு மனதினை நம்புவதும்‌ ஒன்றுதான்‌. 


இரண்டாவது பகுதி. 
்‌ ்‌ ட விளைவு? 

உணர்‌ மனதின்‌ உணர்வுப்‌ பகுதி 75% ள்‌ 
முக்கியத்துவத்துடனும்‌ அறிவுப்‌ பகுதி 25% ..... நமது உணர்‌ மனதின்‌ அறிவுப்‌ பகுதியானது 
முக்கியத்துவத்துடனும்‌ செயல்படுவதுதான்‌ பட்ட டு ட பட்‌ எடுத்துச்‌ சுமக்காமல்‌ இருந்து 
ஆரோக்கியமான உணர்‌ மனதீன்‌ அறிகுறி ஆகும்‌. விடுகின்றது. 

அதுதான்‌ விடூதலையுற்ற மனதின்‌ சேகரித்த செய்திகளை வழங்கும்‌ தகவல்‌ 
செயல்பாடு ஆகும்‌. தொடர்பாளராக மட்டும்‌ இருந்து விடுகிறது. 

25% மட்டுமே செயல்பட வேண்டிய அறிவுப்‌ இதனால்‌ நம்‌ உணர்‌ மனதின்‌ உணர்வுப்‌ 
பகுதி அதன்‌ எல்லையைத்‌ தாண்டி செயல்படும்போது பகுதியானது தன்னை விரியத்‌ தீறந்து கொள்ளுகிறது. 
அது 75% செயல்படவேண்டிய உணர்வுப்‌ பகுதியை மொத்த உணர்‌ மனமே, ஏற்றுக்கொள்ளும்‌ 
அந்த அளவுக்கு பாதித்து விடுகின்றது. மனநீலைக்கு-Receptive Mode க்குச்‌ சென்றுவிடுகிறது. 

25%ஐத்‌ தாண்டி அறிவுப்‌ பகுதி செயல்பட ஏற்றுக்‌ எகாள்ளும்‌ மனந்திறந்த 
வேண்டிய அவசியம்‌ ஏன்‌ ஏற்படுகிறது? மனநீலைதான்‌ அன்பு செயல்படும்‌ மன நீலையாகும்‌. 

உணர்‌ மனமானது தகவல்‌ கொடுக்கும்‌ இந்நிலையில்‌ நமது உணர்‌ மனமானது, தான்‌ 
வேலையை மட்டும்‌ கவனியாமல்‌, எதீர்காள்ளும்‌ அனைத்தோடூம்‌ இணைந்து 
வேலைகளைச்‌ செய்து முடிக்கும்‌ பொருந்தீக்‌ கொள்கிறது. 
பொறுப்புகளையும்‌ எடுத்துக்‌ கொள்ளும்போது அது தன்னோடும்‌ தனது மன இயக்கத்தோடூம்‌ 


- அது அந்த அளவுக்கு உணர்‌ மனதின்‌ மனந்திறந்த நிலையில்‌ முரண்பாடற்றுப்‌ பொருந்திக்‌ 
அறிவுப்‌ பகுதிக்கு முக்கியத்துவத்தை வழங்கி கொள்கிறது. 
விடுகிறது. நாம்‌ ஈடூபடும்‌ அனைத்து புறச்‌ 
விளைவு? செயல்களிலுங்கூட நம்‌ உணர்‌ மனம்‌, மனந்திறந்த 


உணர்‌ மனதின்‌ உணர்வுப்‌ பகுதி தனது நிலையில்‌ பண்டம்‌ பொருந்திக்‌ மது, 
செயல்பாடுகளை அறிவுப்‌ பகுதிக்கு விட்டுக்‌ கொடுத்து பலன்களில்‌ பற்று வைக்காமல்‌, ஏற்பட்ட 
விடுகிறது. கடமைகளில்‌ ஈடுபாட்டோடு இணைந்து கொள்வதை 
வலியுறுத்தும்‌ பகவத்கீதையின்‌ செயல்பாடு கூட, 


உணர்வுப்‌ பகுதி சுதந்திரமடைந்து செயல்பட அடு னா இயற்கையாகவே இங்கு நிகழ்ந்து 
ஆரம்பிக்கிற து. ர்‌ 


August 2021 பகவ, எச ஆகஸ்ட்‌ 2021 இ FE: 


அறிவுப்‌ பகுதி பொறுப்பற்றிருக்குந்‌ தோறும்‌ 


கள்வி பசில்‌... 


a 


கேள்வி : ஆன்மிகத்தின்‌ உயர்ந்த நிலை ஞானமும்‌ முக்தியும்‌. இது தீவிர முயற்சி செய்பவர்களில்‌ கோடியில்‌ 


ஒருவருக்குத்‌ தான்‌ கிடைக்கும்‌ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால்‌ ஸ்ரீபகவத்‌ ஐயாவின்‌ 
அணுகுமுறையில்‌ வினாடி நேரத்தில்‌ ஞானமடைய முடியும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. ஞானம்‌ பெற ஆன்மிக 


தத்துவங்களையோ, வேதங்களையோ, 


உபநீஷத்துகளையோ கற்கத்‌ தேவையில்லையா? ஞானம்‌ 


பெறுவதற்கான தகுதிகள்‌ எவை? ஞானத்தைப்‌ பெறுவது எவ்வாறு? 


பதில்‌ : இந்தக்‌ கேள்விக்கான பதிலாக ஸ்ரீபகவத்‌ 
அய்யா வழங்கும்‌ ஞானப்‌ புரிதலைப்‌ புரிந்து கொண்ட 
ஒரு குடூம்பப்‌ பெண்மணியின்‌ யதார்த்தமான 
அனுபவ உரையே பலருக்கும்‌ உதவும்‌ என்ற 
அடிப்படையில்‌ இங்கு பதிவிடுகிறோம்‌. 

_ இனி அந்தப்‌ பெண்மணி... 

ஞானம்‌ என்பது ஆன்மிகத்தின்‌ உயர்ந்த 
நீலை மட்டுமல்ல. மனித குலத்துக்கே மிகவும்‌ 
அவசியமானது என்பது, அதைப்‌ புரிந்துகொண்ட 
பிறகே உணர முடிகிறது. 

ஏனென்றால்‌ மனசு இல்லாதவங்க என்று 
எவரும்‌ இல்லை. மனசை பயன்படுத்திதான்‌ நாம்‌ இந்த 
வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்‌. 

மனசு வழியாகத்தான்‌ நாம்‌ எல்லாவற்றையும்‌ 
புரிந்து கொள்கிறோம்‌. 

அப்படி இருக்கும்போது, மனசு எப்படி 
செயல்படுகிறது என்று தெரிந்துகொள்வது எவ்வளவு 
முக்கியமானது. 

இவ்வளவு முக்கியமாகத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டிய மனதின்‌ இயக்கத்தை தெரிந்து புரிந்து 
கொள்வதைத்தான்‌ ஞானம்‌ என்று சொல்லுகிறார்கள்‌. 

அப்படிப்பட்ட ஞானத்தைப்‌ பெறுவதற்கான 
தகுதி என்ன என்று பார்ப்போம்‌. 

பொதுவாக பெரும்பாலானவர்கள்‌ என்ன 
நினைக்கிறாங்க என்றால்‌, 

ஆன்மிகத்தின்‌ ஆரம்பம்‌ பக்தி, பூஜை, 
அனுஷ்டானம்‌, அப்புறம்‌ தியானம்‌. அதன்பிறகு 
ஆன்மிகத்தின்‌ உச்சம்‌ ஞானம்‌. அதை அடைய 
வேண்டுமென்றால்‌ வேதங்கள்‌, உபநீஷத்துகள்‌ 
கற்றுக்காண்டு அதன்பிறகு தீவிரமாக தியானம்‌ 
செய்திருக்க வேண்டும்‌ என்று நீனைக்கீறாங்க. 


August 2021 


பகவத்‌ பசை 


இப்படி தீவிரமாக முயற்சி செய்தால்‌ என்றாவது 
ஒருநாள்‌ ஞானம்‌ கிடைக்கும்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டு நீறையபேர்‌ இருக்கிறாங்க. 

இதுதான்‌ ஞானத்தைப்‌ பெறுவதற்கான தகுதி 
என்று பலரும்‌ நீனைத்துக்கொண்டு இருக்கிறாங்க. 

ஆனால்‌ உண்மை அப்படி இல்லை. 

ஞானம்‌ என்பது அறிவுப்பூர்வமான 
புரிதல்தான்‌. அதற்கு பயிற்சிகளோ தியானங்களோ 
தேவையில்லை. 

வேதங்கள்‌, உபநீஷத்துகள்‌ என்ன 
சொல்லுகின்றன என்று தெரிந்திருக்க வேண்டும்‌ என்ற 
அவசியம்‌ இல்லை. 

நம்முடைய மனதீன்‌ இயக்கம்‌, இயற்கையில்‌ 
எப்படி இயங்குகிறது என்று புரிந்து கொள்ளுவதுதான்‌ 
ஞானம்‌. 

நாம்‌ எல்லோரும்‌ புறத்தில்‌ நம்மையும்‌ நம்‌ 
சூழ்நிலையையும்‌ நல்லபடியாக வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்று நீனைக்கிறோம்‌. 

நம்முடைய மனசையும்‌ நல்ல நிலையில்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்றுதான்‌ எல்லாரும்‌ 
எப்பவும்‌ முயற்சி செய்வோம்‌. 

நம்முடைய புறச்‌ சூழலை நல்லபடியாக 
வைத்துக்‌கொள்ள என்ன பண்ணனும்ன்னு 
எல்லோருக்கும்‌ தெரியும்‌. 

அதே மாதீரி நம்ம மனசையும்‌ நல்லபடியாக 
வைத்துக்‌ கொள்ள என்ன செய்ய வேண்டும்‌? 

நன்றாகத்‌ தியானம்‌ பண்ணணும்‌. கெட்ட 
எண்ணம்‌ வராம பார்த்துக்கணும்‌. மனசை எப்பவும்‌ 
தூய்மையாக வச்சுக்கணும்னுதான்‌ நானும்‌ 
நீனைச்சிட்டு இருந்தேன்‌. 

நான்‌ மட்டும்‌ இல்லை. பெரும்பாலானவங்க 


ஆகஸ்ட்‌ 2021 


அப்படிதான்‌ நினைத்துக்‌ கொண்டு இருக்கிறாங்க. 

ஆனா நாம்‌ இங்கே புரிந்துகொள்ள 
வேண்டியது என்னவென்றால்‌, 

நம்ம மனசுல வரக்‌ கூடிய எண்ணங்களும்‌ 
உணர்வுகளும்‌ நமக்குக்‌ கட்டூப்பட்டதல்ல 
என்பதைத்தான்‌. 

அவைகளை சரி செய்ய வேண்டிய 
அவசியமும்‌ எதுவும்‌ நமக்கு இல்லை. 

அவையயல்லாமே எப்படித்‌ தாமாக 
தோன்றியதோ அப்படித்‌ தாமாகவே மறைந்துவிடும்‌ 
என்பதுதான்‌ உண்மை. 

இந்த உண்மையைப்‌ புரிந்துகொண்டு 
மனதை நீர்வாகம்‌ செய்யக்கூடிய எந்த வேலையும்‌ 
நமக்கு இல்லை என்கிற உண்மையைப்‌ புரிந்து 
கொள்வதுதான்‌ ஞானம்‌. 

இந்த ஞானத்தை, அதாவது நாம்‌ புரிந்து 
கொண்டதை செயல்‌ படூத்த வேண்டிய அவசியம்‌ 
எதுவும்‌ இல்லை. 

புரிஞ்சிக்றதோ௫ ஒட்டுமொத்த வேலையும்‌ 
முடிந்து விடுகிறது. 

இது வெறும்‌ புத்திபூர்வமான புரிதல்தான்‌. 

அறிவுபூர்வமான புரிதல்தான்‌. 

இதை சரியாகப்‌ புரிஞ்சுகிட்டால்‌ போதும்‌. 

வேறு ஏதாவது ஆன்மிக தத்துவங்கள்‌, 
வேதங்கள்‌ என்ன சொல்லுகிறதுனு தெரிஞ்சிக்க 
தேவையில்லயானு கேட்டால்‌, 

தேவை இல்லை என்பதுதான்‌ உண்மை. 

மனசு எப்படி செயல்படூது என்பதும்‌, அது 
தன்னைத்‌ தானே சரி செய்துகொள்கிறது என்பதும்‌. 
நமக்கு அங்க எந்த வேலையும்‌ இல்லைனும்‌ 
தெரிஞ்சுகிட்டால்‌ போதும்‌. 

இந்த உண்மையைதான்‌ வேதங்கள்‌, 
சாஸ்தீரங்கள்‌, தத்துவங்கள்‌ என எல்லாமே 
சொல்லுகின்றன. 

நான்‌ மனசைப்‌ பற்றிய உண்மையை 
மட்டும்தான்‌ புரிஞ்சுக்கிட்டேன்‌. எனக்கு வேற எதுவும்‌ 
தெரியாது. 

என்னிடம்‌ வேதத்தை பற்றி கேட்டாலோ, 
தத்துவங்கள்‌ பற்றி கேட்டாலோ எனக்கு உண்மையில்‌ 
எதுவும்‌ தெரியாது. 

ஆனால்‌ இந்தப்‌ புரிதலே எனக்கு 
விடுதலையைக்‌ கொடுத்து விட்டது. 

எனக்கு எப்பவுமே கடவுள்‌ பக்தீ உண்டு. 
ஆனால்‌ நான்‌ தீவிரமாக தியானம்‌ பண்ணியது 
கிடையாது. அதேமாதீரி எனக்கு படிக்கறதுனா ரொம்ப 
கஸ்டம்‌. அய்யாவின்‌ புத்தகத்தைக்‌ கூட நான்‌ அதிகம்‌ 
படிச்சதில்லை. 

அய்யாவின்‌ பேச்சை கேட்பேன்‌. 


August 2021 


பகவ பசை 


அய்யாமேலேயும்‌ எனக்கு ரொம்ப பக்தி உண்டு. 
அய்யாவின்‌ பேச்சைக்‌ கேட்டுதான்‌ நான்‌ இந்த 
ஞானத்தை புரிஞ்சுக்கீட்டேன்‌. 

நீங்கள்‌ எல்லோரும்‌ ஆன்மிகத்தில்‌ அதிகம்‌ 
தேடியிருப்பிங்க. 

நான்‌ உங்க அளவுக்கு தேடியதுமில்லை. 
முயற்சி செய்ததுமில்லை. 

ஆனால்‌ மிக முக்கியமான விஷயம்‌ 
என்னவென்றால்‌, நாம்‌ வைத்திருக்கிற கருத்துகள்தான்‌ 
சரி என்று பிடிவாதம்‌ இல்லாமல்‌ இருக்க வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ திறந்த மனதோடூ என்ன சொல்ல 
வராங்கனு புரிஞ்சுக்க முடியும்‌. 

புரிதலுக்கு முன்னாடியும்‌ பின்னாடியும்‌ எனக்கு 
ரொம்ப மாற்றம்‌ தெரிகிறது. 

இப்ப நான்‌ எந்தப்‌ பிரச்சினையிலும்‌ 
சிக்கிக்கொள்வது இல்லை. அந்தப்‌ பிரச்சினை 
சம்பந்தமாக வெளியில்‌ என்ன வேலை இருக்குனு 
பார்ப்பேன்‌. அதில்‌ கவனத்தை செலுத்துவேன்‌. மனசுல 
எப்படி இருந்தாலும்‌ சரி. அது இயற்கையாக வந்தது. 
அதை இயற்கையே பார்த்துக்கொள்ளும்‌. எனக்கு 
மனசு சம்பந்தமாக எந்த வேலையும்‌ இல்லைனு 
முடித்துக்கொள்வேன்‌. 

என்னோட இந்தத்‌ தகுதிக்கே எனக்கு ஞானம்‌ 
கிடைக்குது. இதை புரிஞ்சுக்க முடியுது. எல்லா 
பிரச்சனைகளில்‌ இருந்தும்‌ விடுபட முடியுதுனா வேறு 
என்ன வேணும்னு பாருங்க. இந்த அளவுக்கு 
இருந்தாலே போதும்‌. 

மற்றவர்களுக்கு வகுப்பு எடூக்க 
வேண்டுமானால்‌, நமக்கு வேதம்‌ தெரிஞ்சிருக்கணும்‌, 
தத்துவம்‌ தெரிஞ்சிருக்கணும்‌ என்ற அவசியம்‌ 
இருக்கலாம்‌. எனக்கெல்லாம்‌ அதிலிருந்து கேள்விகள்‌ 
கேட்டால்‌ எதுவுமே தெரியாது. 

பெண்கள்‌ யாராவது அவங்க பிரச்சனையைச்‌ 
சொல்லி, கேள்வி கேட்டால்‌ பதில்‌ சொல்லத்‌ தெரியுமே 
தவிர, வேதத்திலிருந்தும்‌ சாஸ்திரத்திலிருந்தும்‌ கேள்வி 
கேட்டால்‌ எனக்கு எதுவும்‌ தெரியாது. மேலும்‌ 
ஆன்மாவைப்‌ பற்றி கேள்வி கேட்டால்‌ எனக்கு எதுவுமே 
தெரியாது. 

மனசு என்றால்‌ என்னவென்று 
தெரிஞ்சுக்கீட்டேன்‌. இப்ப நானும்‌ ரொம்ப நிம்மதியாக 
இருக்கிறேன்‌. உண்மையிலேயே ஞானத்தோட 
பலனை அடையனும்‌ என்றால்‌, இதைப்‌ 
புரிந்துகொண்டால்‌ மட்டும்‌ போதும்‌. 

வேதங்கள்‌, உபநீஷத்துகள்‌, ஆன்மிக 
தத்துவங்கள்‌ அனைத்தும்‌ மிக உயர்வானவைதாம்‌. 
இவை அனைத்தும்‌ பேசுவது நம்‌ மனதின்‌ 
இயக்கத்தைப்‌ பற்றித்தான்‌? இவ்வாறு அந்த 
பெண்மணி கூறுகிறார்‌. 

இதுவரை வந்த ஆன்மிக தத்துவங்கள்‌ 
அனைத்தையும்‌ பாமரமக்களும்‌ புரிந்துகொள்ளும்‌ 


ஆகஸ்ட்‌ 2021 


வகையில்‌ எளிமைப்‌ படுத்தியிருக்கிறார்‌ ஸ்ரீபகவத்‌ நாம்‌ அடையவேண்டியது ஞானமும்‌ 
அய்யா அவர்கள்‌. எந்த வேதங்களையும்‌ முக்தியும்தானே தவிர வேறு எதுவும்‌ இல்லை. அதை எந்த 
உபநீஷத்துக்களையும்‌ எதையும்‌ படிக்காத ஆன்ம அணுகுமுறையில்‌ வேண்டுமானாலும்‌ அடையலாம்‌. 
விசாரம்‌ எதிலும்‌ கலந்து கொள்ளாத ஒரு குடும்ப ஏனெனில்‌ உண்மை எப்போதும்‌ எளிமையாகவே 
பெண்மணி, மனதீன்‌ இயக்கத்தை புரிந்துகொண்டு இருக்கிறது. 


ன்‌ னதீ ன்‌ பிடி யி ல்‌ & ருந்து விடூத ட திறந்த மனமும்‌, தெரிந்துகொள்ளவேண்டூம்‌ 
அடைந்திருக்கிறார்‌ என்றால்‌, அதுதான்‌ ஞானத்தீன்‌ என்ற ஆர்வமும்‌ மட்டுமே ஞானத்தை அடைய 


எளிமை. a தகுதியாகும்‌. 


இளைஞன்‌ ஒருவன்‌ தன்‌ மனதில்‌ ஏற்படும்‌ தனக்கு நடந்த நிகழ்வுகள்‌ அனைத்தையும்‌ 
எதிர்மறை எண்ண உணர்வுகளைப்‌ போக்க பல கூறிவிட்டு களைத்துப்‌ போனான்‌. “எதையும்‌ ஏற்றுக்‌ 
வழிகளில்‌ முயன்று பார்த்தான்‌. மனதை கொள்ளும்‌ முறை இப்போது உதவ இல்லையே ஏன்‌?” 
சரிப்படூத்தும்‌ எந்த முயற்சியும்‌ அவனுக்கு போதிய என்ற கேள்வியை கேட்டான்‌. 
நீறைவையும்‌ தெளிவையும்‌ தரவில்லை. சில நாட்கள்‌ தன்‌ ஆஸ்ரமத்தில்‌ தங்கிச்‌ 
நெடுநாட்கள்‌ விடைதேடினான்‌. இறுதியாக ஒரு ஏ சல்லுமாறு கூறினார்‌ ஞானி. 
ஞானியைச்‌ சந்தித்து தன்‌ பிரச்சினைகளைக்‌ 


கூறினான்‌. அடுத்த நாள்‌ காலை இளைஞனுடன்‌ காரில்‌ 


்‌ க த i . அமர்ந்து கொண்டு உச்சி வெயிலின்‌ போது ஒரு 
"மனம்‌ நமக்கு கட்டுப்பட்டது அலல. அதனால்‌ பயணத்தை மேற்கொண்டார்‌. 
ஏற்படும்‌ பிரச்சனைகளை ஏற்றுக்‌ கொள்வதைத்‌ தவிர 
நமக்கு வேறு எந்த வழியும்‌ இல்லை” என்பதைத்‌ 
தெரிவித்தார்‌ ஞானி. 

இளைஞனுக்கு மனம்‌ சற்று ஆறுதலாக 
இருந்தது, ஞானியின்‌ பேச்சு. 

"நான்‌ கொஞ்ச நாட்கள்‌ உங்களிடம்‌ தங்கிச்‌ 
செல்கிறேன்‌” என்றான்‌. 


சாலையில்‌ அங்கங்கே வெயிலினால்‌ 
கானல்நீர்‌ தென்பட்டது. 

"சாலையில்‌ தண்ணீர்‌ அங்கங்கே இருக்கிறது. 
பார்த்து செல்‌” என்றார்‌ இளைஞனிடம்‌. 

ஞானியிடம்‌, “அது கானல்‌ நீர்‌ சுவாமி.” 
என்றான்‌ இளைஞன்‌. 

"கானல்‌ நீருக்காக உன்னுடைய வாகனத்தை நீ 
ஏன்‌ நிறுத்துவதில்லை?” என்றார்‌. 

"கானல்‌ நீர்‌ என்பது இருப்பதைப்‌ போல்‌ 
தோற்றம்தான்‌ இருக்கும்‌. உண்மையில்‌ இருக்காது” 
என்றான்‌ இளைஞன்‌. 


”சரி” என்றார்‌ ஞானி. 

மனப்‌ பிரச்சினை அனைத்தையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளத்‌ தொடங்கினான்‌. மனம்‌ லேசானது. 
இப்பொழுது தான்‌ மிகவும்‌ இலகுவாகி இருப்பதாகவும்‌ 
உணர்ந்தான்‌. 

"கானல்‌ நீர்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌ என்பதை 
ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பயணத்தை 
மேற்கொள்கிறாய்‌. அப்படித்தானே ?” என்றார்‌ ஞானி. 


இனி என்‌ மனம்‌ பிரச்சினை இல்லாமல்‌ 
வாழத்‌ தொடங்கிவிடும்‌ என்று கூறி ஞானியிடம்‌ 


இருந்து விடைபெற்றான்‌. 
மீண்டும்‌ யதார்த்த வாழ்க்கை, அதே மன மாம்‌ எம்‌! என்றான்‌ டைப்‌. 
வருத்தம்‌, மன வேதனை, விரக்தி மனநிலை என ”இப்படித்தானப்பா உன்‌ பிரச்சனையும்‌ 
ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக தொடர்ந்து தாக்கத்‌ இருக்கிறது” என்றார்‌ . 
தொடங்கியது இளைஞனை. "விளங்கவில்லை விளக்கமாக கூறுங்கள்‌” 
மீண்டும்‌ அவசரமாக தன்னுடைய காரை என்றான்‌. 
எடுத்துக்‌ கொண்டு ஞானியை பார்க்கச்‌ சென்றான்‌ "கானல்‌ நீரும்‌, மன உணர்வுகளை 
இளைஞன்‌. ஏற்றுக்கொள்வதும்‌ ஒன்றுதான்‌. கானல்‌ நீருக்கு 


August 2021 பகவ, எச ஆகஸ்ட்‌ 2021 இ 


ஒன்றும்‌ செய்ய முடியாது என்று உன்‌ பயணத்தை கொண்டு புறத்தில்‌ செயல்பட வேண்டுமா?” என்றான்‌ 
மேற்கொள்வதை போல்‌, மனோரீதியாக ஏற்படும்‌ இளைஞன்‌. 
அத்தனை எண்ண உணர்வுகளையும்‌ ஏற்றுக்‌ ஆமாம்‌, ஏற்றுக்‌ கொள்வதைத்‌ தவிர நமக்கு 
கொள்வதைத்‌ தவிர வேறு எந்த வழியும்‌ இல்லை, வேறு எந்த வழியும்‌ இல்லை என்பதை புரிந்துகொண்டு 
என்று ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌ தீர்வு” என்றார்‌ ஞானி. புறத்தில்‌ எசயல்படு” என்றார்‌. 

வ ம ன மல டமா மன இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது என்பது 
ஏற்படும்‌ பாதிப்புகளை கானல்‌ நீர்‌ என்று எடுத்துக்‌ என்ன என்பதை புரிந்துகொண்டு விடூபட்டான்‌ 


rr இந இ தடட தனனை வையை சை ைைைைைைைைைைை வை ை 


(ZOOM MEETING வாயிலாக) 


ஸ்ரீ பகவத்மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 
வாழ்க்கையில்‌ மனப்பிரச்சினைகளில்‌ சிக்கி போராடித்‌ தவிப்பவர்கள்‌ பலர்‌. 


நாம்‌ எதிர்‌ கொள்ளும்‌ எல்லாப்‌ பிரச்சினைகளையும்‌ எளிதாக எதிர்கொண்டு 
வெற்றி பெறுவதற்கான வல்லமையைத்‌ தரும்‌ புரிதலே இந்த ஞானப்‌ புரிதல்‌. 
(இத்தகைய வகுப்புகள்‌ 00ம்‌ பிரச்சினைகளிலிருந்தும்‌ பலரை மீட்டூள்ளன.) 


வருகின்ற 27-08-2021 வெள்ளிக்கிழமை முதல்‌ 29-08-2021 ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற உள்ளது. 


10:00am- 11:30am - 1“session. 6:30pm-7:30pm - 3"“session 
11:30am-11:45am - Break 7:30pm-8:00pm - Break 
11:45am-1:00pm - 2™“session 8:00pm-9:30pm - 4"session. 

இந்த ஞானமுகாமில்‌ 95 அன்பர்கள்‌ வரை வாழ்வில்‌ நீறைவாகவும்‌ நிம்மதியாகவும்‌ வாழலாம்‌. 


மட்டுமே பங்கு பெறலாம்‌. கலந்து கொள்பவர்கள்‌ 


நன்கொடை ரூபாய்‌ 1000. 
முன்‌ பதீவு செய்து கொள்ள வேண்டுகிறோம்‌. 


(புரவலர்களுக்கு நன்கொடை கட்டாயம்‌ 

நமது ஞானமுகாம்‌ ஞானத்‌ தேடுதல்‌ இல்லை. விரும்பினால்‌ அவர்களும்‌ வழங்கலாம்‌. ) 
உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாது கலந்துகொண்ட 
அனைவருக்குமே மிகவும்‌ பயனுள்ளதாக 
இருக்கிறது. 

ஞான முகாமில்‌ ஸ்ரீ பகவத்‌ ஐயா 
அவர்களுடன்‌ Acப. (ரா. உமர்‌ பாரூக்‌ அவர்களும்‌ 
உரையாற்ற உள்ளார்‌. 


நன்கொடை வழங்குபவர்கள்‌ 

மூநீ பகவத்மிஷன்‌ Account HDFC Bank & 
SBI Bank இவற்றில்‌ எதில்‌ வேண்டுமானாலும்‌ 
அனுப்பலாம்‌. 
Sri Bagavath Mission 


. Hdfc Bank A/cNo.  : 15907620000075 
i EE NEFTIFSC :  HDFCO001590 

விம்‌ ஆரம்பித்தபோது நேரடி க்‌ Sri Bagavath Mission 
பயி கம்ம வ ம்‌ ம்‌ SBI Bank AlcNo.  : 31784345329 
எண்ணினோம்‌. ஆனால்‌ இது 100% பயனளித்து IFSC Code -  SBINOO12772 
விட்டது. 

ட்டது.) ரு ட Google pay : 8531036977 

பட்‌ EL ய அனைவரும்‌ கலந்து கொண்டு பயனடைய 
நண்பர்கள்‌ என அனைவருக்கும்‌ இத்‌ தகவலை வேண்டுகிறோம்‌. 


தெரிவித்து அனைவரும்‌ பயனடையச்‌ செய்யுமாறு rhein 


அன்புடன்‌ வேண்டுகிறோம்‌. i i 
இதன்‌ மூலம்‌ வாழ்க்கையில்‌ எல்லா ஸ்ரீ பகவத்மிஷன்‌ 
மனப்பிரச்சினைகளையும்‌ எளிதாக எதிர்கொண்டு 9994205880, 9789165555, 9443035454 


August 2021 பகவத்‌ எ ஆகஸ்ட்‌ 2021 இ ந 


ஞானியர்‌ தினத்தில்‌ (12-09-2021) - 


தீவிரமான ஆன்மிகப்‌ பயிற்சி முயற்சியில்‌ 
ஈடூபடூபவர்களில்‌ கோடியில்‌ ஒருவர்‌ ஞானம்‌ 
பெறுவதே அரிது என்ற நீலையை மாற்றியவர்‌. 

ஞானம்‌ என்றால்‌ என்னவென்று தெரிந்து 
கொள்ள திறந்த மனமும்‌ ஆர்வமும்‌ மட்டுமே 
அடிப்படையான தகுதி என்பதை எடுத்துரைப்பவர்‌. 


ஞானம்‌ அடைவது என்பது மனித 
குலத்தின்‌ பிறப்புரிமை என்ற நீலைமைக்கு 
உயர்த்தியவர்‌. 

பலகாலமாக அடைவதற்கு சிரமமாக 
இருந்த ஞானத்தை பாமரரும்‌ புரிந்து கொள்ளும்‌ 
வகையில்‌ எளிமையாக்கிவர்‌. 

பல ஞானிகளை உருவாக்கிய 
மகாஞானிதான்‌ நமது ஸ்ரீபகவத்‌ ஐயா அவர்கள்‌. 


ஸ்ரீ பகவத்‌ மிஷன்‌, ஸ்ரீ பகவத்‌ ஐயாவின்‌ 
பிறந்தநாளை ஞானியர்‌ தினமாக கொண்டாடி 
வருகிறது. 

ஸ்ீபகவத்‌ அய்யாவின்‌ 
அணுகுமுறையால்‌ நாம்‌ இதுவரை மனதீல்‌ 
சுமந்து காண்டிருந்த மன 
பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றோம்‌. 

"ஆன்மிகத்தை முடித்துக்கொண்டு 
அன்றாட அலுவல்களை பாருங்கள்‌” என்று கூறி 
நமது நெடுநாள்‌ தேடல்களை முடிவுக்கு கொண்டு 
வந்தார்‌. 

அகத்‌ தேடுதலை முடித்துக்கொண்டு 
புறத்தில்‌ மனித குலத்திற்கு தேவையானவற்றை 
எப்படி நமது புறச்செயலால்‌ சிறப்பாக புதிய 
உலகத்தை ஏற்படுத்துவது என்ற புதிய அணுகு 
முறையையும்‌ உருவாக்கிக்‌ கொடுத்துள்ளார்‌. 

மனிதகுலம்‌ ஒட்டுமொத்தமாக 
எதிர்கொண்டிருக்கும்‌ போரில்லா நல்லுலகம்‌, 
இராணுவத்தை நாட்டின்‌ வளர்ச்சிக்கு எப்படி 
பயன்படுத்துவது என்ற புதிய 
அணுகுமுறைகளையும்‌ எல்லா நாடூகளுக்கும்‌ 
பொதுவான ஒரு இராணுவ அமைப்பை 
உருவாக்குவது போன்ற அரிய எதிர்கால 


August 2021 


பகவத்‌ பசை 


சிந்தனையை ஸ்ரீபகவத்‌ அய்யா அவர்களால்‌ 
உருவாக்கப்பட்ட நூல்தான்‌ புதிய உலகம்‌ 
படைப்போம்‌ என்ற நூல்‌ ஆகும்‌ 

“எல்லோரும்‌ எல்லாமும்‌ பெற வேண்டும்‌, 
இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும்‌” என்ற 
அடிப்படையில்‌ சமுதாய நலனில்‌ இதுவரை யாருமே 
சிந்தித்திராத புதிய கோணத்தில்‌ புதிய உலகம்‌ 
படைப்போம்‌ என்ற நூல்‌ அய்யாவின்‌ 
கருத்துக்களைத்‌ தாங்கி வெளியே வந்திருக்கிறது. 

ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ 
ஆகிய நாம்‌, மன இயக்கத்தை புரிந்து கொண்ட 
பிறகு புறத்தில்‌ தான்‌ செயல்பட வேண்டும்‌ என்ற 
மாபெரும்‌ உண்மையை விளங்கிக்‌ கொண்டோம்‌. 


அந்த வகையில்‌ புரிந்துகொண்ட 
நமக்குதான்‌ சமுதாயத்தை மாற்றம்‌ செய்ய 
வேண்டிய முக்கிய கடமை உண்டு. 


இந்த சாத்திய சிந்தனையை, நல்ல சமுதாய 
மாற்றத்துக்கு தேவையான கருத்தை 
அனைவருக்கும்‌ தெரிவிக்க வேண்டும்‌. அதற்கு 
என்ன செய்ய வேண்டும்‌? 


புரிந்துகொண்ட நாம்‌ அனைவருமே 
ஸ்ரீபகவத்‌ அய்யாவின்‌ பிறந்த நாளான ஞானியர்‌ 
தினத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ குறைந்தபட்சம்‌ தலா 10 
பிரதிகள்‌ “புதிய உலகம்‌ படைப்போம்‌” என்ற நூலை 
வாங்கி சமுதாய நலனில்‌ அக்கறை கொண்ட நமது 
நல்ல அன்பர்கள்‌, நண்பர்கள்‌, சிந்தனையாளர்கள்‌, 
செயல்வீரர்கள்‌, ஆட்சியாளர்கள்‌ போன்றவர்களுக்கு 
இந்த நூலை கொடுத்து இதன்‌ கருத்து சாராம்சத்தை 
தெரிவிப்போம்‌. 

ஸ்ரீபகவத்‌ அய்யாவின்‌ கருத்துக்களைப்‌ 
புரிந்து கொண்ட நபர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தாமே 
முன்வந்து இந்தப்‌ பணியில்‌ தங்களை இணைத்துக்‌ 
கொண்டூ உலகம்‌ முழுவதும்‌ இந்த அரிய உண்மை 
சென்றடைய நீங்கள்‌ அனைவரும்‌ செயல்பட 
வேண்டும்‌ என்பதே ஸ்ரீ பகவத்மிஷனின்‌ நோக்கம்‌. 

இந்த புதிய உலகம்‌ படைப்போம்‌ என்ற நூல்‌ 
அச்சிட ரூபாய்‌ 20 செலவாகிறது. பலருக்கும்‌ 
கொண்டு சேர்க்கும்‌ நோக்கத்தில்‌ ரூபாய்‌ பத்துக்கு 
ம்ரீபகவத்மிஷன்‌ வழங்கி வருகிறது. 


ஆகஸ்ட்‌ 2021 இத 


மன இயக்கத்தை புரிந்து கொண்ட நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ தலா 1௦ பிரதீகள்‌ அச்சிட செலவாகும்‌ 
ரூ.20%10 புத்தகம்‌ 4 50 கொரியர்‌ சார்ஜ்‌ உட்பட 
மொத்தம்‌ ரூ.250-யை செலுத்தி பெற்றுக்கொண்டு 
தங்களது நல்ல நண்பர்கள்‌, அன்பர்கள்‌, 
சிந்தனையாளர்களுக்கு கொண்டூ சேர்க்க 
வேண்டுகிறோம்‌. 


நீங்கள்‌ இருபது ரூபாய்‌ கொடுத்து வாங்கும்‌ 
பொழுது, அடுத்த ஒரு பிரதி சமுதாய அக்கறை 
கொண்ட ஒருவருக்கு சென்றடைவதற்கு 
உதவுகிறீர்கள்‌ என்ற கருத்தின்‌ அடிப்படையில்‌ 
ஒவ்வொருவரும்‌ 10 பிரதிகள்‌ + கொரியர்‌ செலவு 
உட்பட ரூபாய்‌ 250 செலுத்தி பெற்றுக்கொண்டு பகவத்‌ 
ஐயாவின்‌ பிறந்த தினத்தில்‌ நீங்களே வெளியீட்டூ 
விழாவாக கொண்டாடி நல்ல நண்பர்கள்‌, 
அன்பர்களுக்கு தெரிவித்தால்‌ அதுவே போதுமானது. 


நமது ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ குடூம்ப 
உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ எடுக்கும்‌ இந்த முயற்சி 
சமுதாயத்தில்‌ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 
உருவாக்கும்‌. 

இந்த நூலை அனைவருக்கும்‌ கொண்டு 
சேர்ப்பதில்‌ ஆர்வம்‌ காட்டியதோடு அதற்கான பெரும்‌ 
முயற்சி எடூத்து செயல்படுத்தி நமக்கு ஊக்கமளித்த 
திண்டுக்கல்‌, வாழ்க வளமுடன்‌, திரு. ஜெயகோபால்‌ 
ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 

புரிந்து ககாண்ட நமது அன்பர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தாமாகவே முன்வந்து சமுதாயத்தில்‌ 
முக்கியமான நபர்கள்‌, நண்பர்கள்‌, அன்பர்களுக்கு 
இந்தப்‌ புத்தகத்தை வழங்கி அவர்களுடன்‌ இணைந்து 
ஒரு புகைப்படத்தை எடுத்து நமது பிரவாகம்‌ 


வாட்ஸ்‌அப்‌ குரூப்களில்‌ பதிவிடும்படி அன்போடு 
அனைவரையும்‌ கேட்டூக்கொள்கிறோம்‌. 

நாம்‌ ஒஎவொருவரும்‌ இந்த பத்துப்‌ 
புத்தகங்களை வெளியிடுவதை ஒரு வெளியீட்டு 
விழாவாக ஞானியர்‌ தினத்தில்‌ செயல்படுத்துவோம்‌. 
அதுவே நமது பகவத்‌ மிஷன்‌ நோக்கம்‌. 

31.8.2021க்குள்‌ பணம்‌ அனுப்பி 12.9.2021 
அன்று புத்தகத்தை வெளியிட தயாராக 
வேண்டுகிறோம்‌. எவ்வளவு புத்தகங்கள்‌ 
வேண்டுமானாலும்‌ பெறலாம்‌. 

ஸநீ பகவத்மிஷன்‌ Account HDFC Bank & 
SBI Bank இவற்றில்‌ எதில்‌ வேண்டுமானாலும்‌ 
அனுப்பலாம்‌. 


Sri Bagavath Mission 


Hdfc Bank A/c No. 15907620000075 

NEFT IFSC 1000001590 
Sri Bagavath Mission 

SBI Bank A/C No. 31784345329 

IFSC Code SBINO012772 

Google pay 8531036977 


உங்களது சமுதாய அக்கறையை உறுதி செய்ய 
வேண்டுகிறோம்‌. 


அன்புடன்‌ 
ஸ்ரீ பகவத்மிஷன்‌. சேலம்‌. 
9789165555, 9994205880 


சேலம்‌ ஸ்ரீபகவத்‌ மிஷனும்‌ 
திண்டுக்கல்‌ வாழ்க வளமுடன்‌ ஹோமியோ சேவை மையமும்‌ 
இணைந்து நடத்தும்‌ 


"புதிய உலகம்‌ படைப்போம்‌'' 


புத்தக எவளியீட்டு விழா 


நாள்‌ : 12-09-2021 


நேரம்‌ : காலை 11.00 மணி 


இடம்‌ : வாழ்க வளமுடன்‌ ஹோமியோ சேவை மையம்‌, 


3, வாழ்க வளமுடன்‌ தெரு, திண்டுக்கல்‌. செல்‌ : 91 50 30 29 04 


உலகம்‌ சமநிலை பெறவே, உயர்வு-தாழ்விலா நிலை வேண்டும்‌. 


August 2021 


பகவத்‌ பசை 


ஆகஸ்ட்‌ 2021 இ 


Registration Number of the Registered News Paper TNTAM/2014/57698 | 
Postal Registration Number : TNIWRI/SL(E)/22/2021-2023 
Date of Publication : First Week of Every Month | 
Posted at Salem HOP 636001. On 10th of every month. 


Published by Shri. V.A.P. Sharavanan on behalf of the Sri Bagavath Mission, 
31, Ramalingasamy Street, Ammapet, Salem-636 003. Tamilnadu. India. 
Printed by Shri. R. Jayavel at Sree Jayavel Press, 08/11, Gandhi Maidanam, Ammapettai, Salem-636 003. 
Editor : Shri. K.S. Jeevamani Cell : 97891 65555 


ஸ்ரீ பகவத்‌ மிஷன்‌ குடூம்ப உறுப்பினர்களுக்கு 
ஓர்‌ அன்பான வேண்டுகோள்‌. 

ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ மீதும்‌ ஸ்ரீ பகவத்‌ ஐயா 
அவர்கள்‌ மீதும்‌ தனிப்பட்ட ஈடுபாடு கொண்ட நமது 
குடும்ப உறுப்பினர்கள்‌ அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 

நமது ஸ்ரீ பகவத்‌ மிஷனில்‌ வருவாய்‌ ஈட்டும்‌ 
நோக்கத்தோடு எந்தச்‌ செயலும்‌ செய்வதில்லை. 

ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்கள்‌ வழங்கும்‌ ஞானத்‌ 
தெளிவை உலகம்‌ முழுவதும்‌ கொண்டு செல்ல 
வேண்டும்‌ என்பது மட்டுமே நமது நோக்கம்‌. 

இதன்‌ காரணமாகவே ஐயாவின்‌ அனைத்து 
நூல்களையும்‌ மாத இதழ்களையும்‌ இலவசமாக 
Download செய்து கொள்ளும்‌ வசதியையும்‌ குறைந்த 
விலையில்‌ ஐயாவின்‌ நூல்களையும்‌ வழங்கி 
வருகிறோம்‌. 

இது அனைவருக்கும்‌ பயனுள்ள வகையில்‌ 
இருக்கும்‌. 

மேலும்‌ ஐயாவின்‌ ஆலோசனைப்படி 
தலைநகரமான சென்னையில்‌ நமது ஸ்ரீ பகவத்‌ 
பவன்‌ அமைப்பதற்கான முயற்சியையும்‌ 
செய்துவருகிறோம்‌. 

மாதத்தில்‌ பாதி நாட்கள்‌ ஐயா சென்னையிலும்‌ 
பாதி நாட்கள்‌ சேலத்திலுமாகத்‌ தங்கியிருப்பார்கள்‌. 

ஸ்ரீபகவத்‌ மிஷனைப்‌ பொறுத்தவரையில்‌ நாம்‌ 
இரண்டு வகையான செயல்பாடுகளோட பயணித்து 
வருகிறோம்‌. 


1) ஐயா வழங்கும்‌ ஞானத்தை உலகம்‌ முழுவதும்‌ 
எடுத்துச்‌ செல்வது. 
2) எசன்னையில்‌ ஸ்ரீபகவத்‌ பவனை 


உருவாக்குவது மற்றும்‌ ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ - 
ஸ்ரீபகவத்‌ ஐயாவுக்கான பராமரிப்பு உட்பட 
அனைத்து அன்றாட நீர்வாகச்‌ 
செலவுகளையும்‌ எதீர்கொள்வது. 
தற்போது புரவலர்களாக இணைந்து 
மாதம்தோறும்‌ நீதி வழங்குபவர்களின்‌ உதவியால்‌ 
இதனை ஓரளவுக்கு எதிர்கொண்டு வருகிறோம்‌. 
ஆனால்‌ நாம்‌ எதீர்கொள்ளும்‌ செலவுகளுக்கு இது 
August 2021 


பகவ பசை 


மிகவும்‌ பற்றாக்குறையாகவே உள்ளது. 

நமது அனைத்துச்‌ செலவுகளையும்‌ முழுமையாக 
எதிர்கொள்ளவும்‌, சென்னை பகவத்‌ பவன்‌ அமைக்கவும்‌, 
இதுவரை பெற்ற வட்டியில்லாக்‌ கடனை திரும்பச்‌ 
செலுத்தவும்‌ ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ 
ஆகிய நம்‌ அனைவரின்‌ பங்களிப்பும்‌ மிகவும்‌ அவசியம்‌. 

ஐயா மீது ஈடுபாடு கொண்ட நாம்‌ அனைவரும்‌ 
எளிதான ஒரு சிறிய பங்களிப்பை மட்டும்‌ வழங்கும்‌ 
பட்சத்தில்‌ இந்த இரண்டாவது அம்சப்‌ பிரச்சினை 
எளிமையாகிவிடும்‌. 

இதனால்‌ நமது முழுக்‌ கவனத்தையும்‌ முதலாவது 
முயற்சியை நோக்கி மட்டுமே வைத்துக்கொண்டால்‌ 
போதும்‌. 

சிறுதுளி பெருவெள்ளம்‌ என்ற வகையில்‌ நாம்‌ 
அனைவரும்‌ மாதம்தோறும்‌ ரூபாய்‌ 500/- வழங்கும்‌ 
பட்சத்தில்‌ நமது முழு முயற்சியும்‌ வெற்றி பெறும்‌. 

எனவே ஈடூபாடூகொண்ட உறுப்பினர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ மாதந்தோறும்‌ வழங்கி தங்களது 
பங்களிப்பை உறுதி செய்தீடுமாறு அன்புடன்‌ 
வேண்டுகிறோம்‌. 

(ரூ.500க்கு அதிகம்‌ வழங்க விரும்புவோர்‌ தங்கள்‌ 
குழந்தைகள்‌ பெயரிலும்‌ வழங்கலாம்‌.) 

ஸ்ரீ பகவத்‌ மிஷன்‌ Account HDFC Bank 
& SBI Bank ல்‌ உள்ளது. இவற்றில்‌ எதில்‌ 
வேண்டுமானாலும்‌ அனுப்பலாம்‌. 


1) Google pay - +918531036977 
2) Sri Bagavath Mission 
Hdfc Bank A/c No. - 15907620000075 
NEFT IFSC - HDFC0O001590 
3) Sri Bagavath Mission 
SBI Bank Alc No. - 31784345329 
NEFT IFSC - SBINO012772 
அன்புடன்‌, 


ஸ்ரீ பகவத்‌ மிஷன்‌, சேலம்‌. 
அனைவருக்கும்‌ நல்வாழ்த்துகளுடன்‌ 
ஸ்ரீ பகவத்‌, 
Dr.N. கைலாசம்‌, K.5. ஜீவமணி, V.A.௪. சரவணன்‌ 


ஆகஸ்ட்‌ 2021 “இதி 


